﻿146. நாம் யாருக்கு வேதம் வழங்கினோமோ அவர்கள் தம் பிள்ளைகளை அறிவதைப் போன்று இவரை அறிவார்கள். ஆயினும், அவர்களில் ஒரு பிரிவினர் அறிந்துகொண்டே உண்மையை மறைக்கிறார்கள்.
147. இந்த உண்மை உம் இறைவனிடமிருந்து வந்ததாகும். எனவே, ஐயம் கொள்வோரில் ஒருவராக நீர் ஆகிவிடாதீர்.
-----------------------------------------
வேதக்கார அறிஞர்கள் தம் புதல்வர்களை அறிவதைப் போன்று இறைத்தூதர் (ஸல்) அவர்களையும், அவர்கள் கொண்டுவந்தவை அனைத்தும் சரியானவைதான் என்பதையும் அறிந்தே உள்ளனர் என்று முந்திய வசனத்தில் (146) அல்லாஹ்  தெரிவிக்கின்றான்.
அரபுகள், ஒன்றைச் சரியானது என்பதைக் குறிக்க, "தம் பிள்ளைகளை அறிவதைப் போன்று" என்று சொல்வது வழக்கம்.
ஒரு ஹதீஸில் வந்துள்ளது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், ஒரு சிறுவனுடன் இருந்த மனிதரிடம், "இவன் உம்முடைய மகனா?" என்று கேட்டார்கள். அதற்கு, "ஆம்! அல்லாஹ் வின் தூதரே! (அவன் என் மகன்தான்,) இதற்கு நீங்களும் சாட்சியாக இருங்கள்" என்று அந்த மனிதர் கூறினார். உடனே நபி (ஸல்) அவர்கள், "உமக்கு அவன் அந்நியன் அல்லன். அவனுக்கு நீரும் அந்நியர் அல்லர்" என்று கூறினார்கள்.

பிள்ளையை அடையாளம் காண்பதைப் போன்று 
--------------------------------------------
உமர் (ரலி) அவர்கள் அப்துல்லாஹ்  பின் சலாம் (ரலி) அவர்களிடம், "உங்களுடைய புதல்வரை நீங்கள் அறிவதைப் போன்று முஹம்மத் (ஸல்) அவர்களை அறிவீர்களா?" எனக் கேட்டார்கள்.
அதற்கு அவர்கள் "ஆம்; (நான் அறிவேன்.) சொல்லப்போனால், அதைவிட அதிகமாக அறிவேன். (ஏனெனில்,) வானத்திலுள்ள நம்பிக்கையாளர் (ஜிப்ரீல் -அலை), பூமியிலுள்ள நம்பிக்கையாளர் (ஈசா -அலை) இடம் வந்து முஹம்மத் (ஸல்) அவர்களின் தன்மைகளைத் தெரிவித்தார். அதனால் நான் முஹம்மத் (ஸல்) அவர்களை அறிந்துகொண்டேன். ஆனால், ஒருவருடைய மகன் அவனுடைய தாயிடமிருந்துதான் பிறந்தானா என்பது அவருக்கே உறுதியாகத் தெரியாது" என்று கூறினார்கள்.

இத்தொடருக்குப் பின்வருமாறும் விளக்கம் கூறலாம்:
------------------------------------------
மற்ற மனிதர்களின் பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒருவர் தம் பிள்ளைகளை அறிவதைப் போன்று நபியை வேதக்காரர்கள் அறிவார்கள். ஏனெனில், மக்கள் வெள்ளத்திற்கு மத்தியில் ஒருவர் தம் மகனைக் காணும்போது அவன்தான் தம் மகன் என்பதை எவ்வித ஐயமுமின்றி அறிந்துகொள்வார்.
அடுத்து அந்த வேதக்காரர்கள் இந்த அளவிற்கு உறுதியாகவும் ஊர்ஜிதமாகவும் தெரிந்திருந்தும்கூட "உண்மையை மறைக்கின்றனர்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது நபி (ஸல்) அவர்களின் தன்மையைப் பற்றித் தமது வேதத்தில் இடம்பெற்றுள்ளதை மக்களுக்குத் தெரிவிக்காமல் மறைக்கிறார்கள். அதிலும் இதை அறிந்துகொண்டே செய்கிறார்கள்.
பின்னர் தன்னுடைய நபிக்கும் இறைநம்பிக்கையாளர்களுக்கும் அல்லாஹ்  ஓர் உறுதி வழங்குகிறான். இறைத்தூதர் (ஸல்) அவர்கள் கொண்டுவந்த அனைத்தும் உண்மையானவையே; அவற்றில் எவ்வித ஐயமும் இல்லை என்பதுதான் அது. இதையே, "இந்த உண்மை உம் இறைவனிடமிருந்து வந்ததாகும். எனவே, ஐயம் கொள்வோரில் ஒருவராக நீர் ஆகிவிடாதீர்" என்று அடுத்த வசனத்தில் (147) அல்லாஹ்  குறிப்பிடுகின்றான்.
